தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TN / CCN/ 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ விலை : ரூ . 3 .20 காசு . 


நாடு 


உ 


. ப 


. 


மி 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்ல 


மயே வெல் 


வல்லும் 


எண் 21] 


சென்னை , புதன்கிழமை , மே 29 , 2013 
வைகாசி 15 , விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44(3 ) - இன் கீழான அறிவிக்கை . 


(ந . க .எண் 5609/ ஈ2/2013.) 


கீழ்க்கண்ட சங்கம் 1975 - ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் , பிரிவு 16 ( 3)(b ) - யின் படி கோர்வைக்கு தாக்கல் செய்ய 
வேண்டிய ஆவணங்களை சங்கங்களின் பதிவாளரிடம் கோர்வைக்கு தாக்கல் செய்யவில்லை . எனவே கீழ்க்கண்ட சங்கம் செயல்படவில்லை 
எனத் தெரிகிறது . 


எனவே 1975 - ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44( 3) - இன் கீழ் அனுப்பப்படும் இந்த அறிவிப்பானது , 
இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்கட்குள் தக்க விளக்கம் சங்கங்களிடமிருந்து 
பெறப்படவில்லையாயின் , மேற்படி இச்சங்கம் செயல்படாத சங்கமாகக் கருதி சங்கப்பெயர் சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கப்படும் 
என அறிவிக்கப்படுகிறது . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் 
( 1) 

( 2 ) 


( 3) 


15/ 1935 


The Mambalam Sanmargha Samvardhini Sabha , 
Siva Vishnu Temple , T . Nagar , Chennai - 600 017 . 


45 /1985 


நவபாரத் காலனி ஓனர்ஸ் அசோசியேஷன் , 
நெ . M12/12 , M ,I. G . பிளாட் , நவபாரத் காலனி, 
பெசன்ட் நகர் , சென்னை - 600 090 . 


தென் சென்னை , 
2013 , மே 2 . 


அருள்மணி , 
சங்கங்களின் பதிவாளர் . 


DTP - VI- 1 (T - Sup .) ( 21 ) - 1 


[ 1] 


1975 - ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44(4 ) - இன் கீழ் அறிவிக்கை . 

( எண் 2733 / ®2/2011.) 
1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் (தமிழ்நாடு சட்டம் 27 /1975 ) பிரிவு 44(4) ன் கீழ் அளிக்கப்படும் அறிவிப்பானது 1983 - ல் 
பதிவு செய்யப்பட்ட கீழ்கண்ட சங்கங்கள் பதிவான நாளிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டறிக்கைகள் கோர்வை 
செய்யப்படவில்லை என்பதால் பிரிவு 44(3)- ன் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசிதழ் பதிவு எண் . 27 
பகுதி VI , பிரிவு 1 , நாள் : 20 ஜூலை 2011 அறிவிப்பு வெளியிடப்பட்டது . இவ்விவரம் சம்பந்தப்பட்ட சங்கங்களுக்கு அறிவிக்கப்பட்டது . 
இச்சங்கங்களிடமிருந்து எந்த வித பதிலும் பெறப்படவில்லை . எனவே தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுசட்டம் பிரிவு 44 (4 ) - ன் கீழ் 
செயல்படாத சங்கமாக அறிவிக்கப்பட்டு கீழ்கண்ட சங்கங்களின் பெயர்கள் சங்கப் பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாக இதன் 
மூலம் அறிவிக்கப்படுகிறது . சங்கம் விரும்பினால் ஒரு வருட காலத்திற்குள் பதிவுத்துறைத்தலைவர் அவர்களிடம் சங்கங்கள் பதிவுச் 
சட்டம் 1975 பிரிவு 44(5ன் கீழ் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது . 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 1 ) 


( 3) 


4/1983 


9/1983 


Khaleel Shiragi Estate Owners Association , Khaleel Shiraji Estate , Pantheon Road , Egmore , 

Madras - 8 . 
வியாசர்பாடி ஆதி திராவிட சமூக நலநற்பணி பேரவை , எண் 7 எருக்கஞ்சேரி பெரிய சாலை , 

வியாசர்பாடி , சென்னை - 39 . 
Ex Service Man Welfare Association , No . 1, Azard Street, Subramanian Nagar, Perambur , 

Madras- 11. 


11/1983 


14/1983 


15 /1983 


அனைத்து மோட்டார் வாகன பணிமனை உரிமையாளர்கள் சங்கம் , எண் 668 , பி . எச் . ரோடு , 

அமைந்தகரை , சென்னை - 29 . 
Delight Christian Assembly , 896 , Anna Nagar ( West), Chennai- 40 . 
வ . ஊ .சி . குடியிருப்பு சங்கம் , எண் 7 , மண்டபம் மெயின்ரோடு , கீழ்பாக்கம் , சென்னை - 10 . 
Friends Social Welfare Association , No . 12 , Subbaraya Chetty 5th Street , Nammalvarpet , 

Madras - 12 . 


19/1983 


20 / 1983 


21/ 1983 


George Colony Plot/House Owners Association , No . 40 , Thirunavukkarasu St. George Colony, 

Perambur , Madras. 


22 /1983 


23/ 1983 


பல்லவன் பொறியியல் டயர் ரிட்ரேடிங் தொழிலாளர்கள் சகாய நிதி , மத்திய பணிமணை , 

டயர் ரிட்ரேடிங் யூனிட் , பல்லவன் சாலை , சென்னை - 2 . 
Aklaw Educational Society , No . 19 , Govindan Street , Ayyavoo Colony , Aminjikarai, 

Madras - 29. 
Jai Ganesh Educational Service Society , No . 66 , 4th Street , AE Block , Anna Nagar , 

Madras -40 . 


24/1983 


Tenants Welfare Association , 157/21 , LIG Flats , Anna Nagar West , Madras - 40 . 


33 /1983 
34/1983 


Sree Sakthi Nagar Welfare Association , 3 Narayana Naicken Street , Nammalvarpet , Mount 

Road , Madras - 2 . 


36 /1983 


Anbu M .I.G . 13 , Flat Owners Welfare Associaiton , Anbu M .I.G . Block , M /13 / 19 , Central Avenue , 

Mahakavi Bharathi Nagar , Madras - 39 . 


50/ 1983 


India Rural Re- construction Disaster Response Service , No. 95 - A , Sprain Garden , Kilpauk, 

Madras- 10 . 


55/ 1983 


State Bank of India Ex- Service- men Employees Association , No . 13 , Vada Agaram Road , 

Aminjikarai , Madras- 29. 


58 /1983 


Jhom India Rural Service Centre , 17 , Mukkiamman Koil Street , Chindadripet , Madras - 2 . 


63/ 1983 


அயன்புரம் கார்ப்பரேஷன் மார்கெட் வியாபாரிகள் சங்கம் , எண் 4 , கார்ப்பரேஷன் மார்கெட் , அயன்புரம் , 
சென்னை - 23 . 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


( 3 ) 


66/ 1983 


67/1983 


1/1983 


4 / 1983 


6/1983 


8 / 1983 


10 /1983 


11/1983 


12/ 1983 


15 /1983 


16 /1983 


20/ 1983 
22 /1983 
24 /1983 


மேய் பட்டர் திருச்சபை , 3 , ராஜமங்கலம் 6 - வது தெரு, வில்லிவாக்கம் , சென்னை - 49 . 
சுகாதார சீர்த்திருத்த இளைஞர் பேரவை , சி கல்யாணபுரம் , வியாசர்பாடி , சென்னை - 39 . 
ரோகினி கார்டன்ஸ் ( MI. G.) 136 , அலாடீஸ்வெல்பேர் அசோசியேசன் , D - 3, M .I. G . பிளாட் , ரோகினி 

கார்டன்ஸ் , சாந்தோம் ஹைரோடு , R . A . ரோடு , சென்னை - 28 . 
கலெக்டர் நகர் நற்பணி மன்றம் , கலெக்டர் நகர் நற்பணி மன்றம் , நெ . 4 , கலெக்டர் நகர் , 

அண்ணாநகர் மேற்கு விரிவாக்கம் , சென்னை . 
மெட்ராஸ் ஆர்ய வைஸ்ய மகா சபா, 205 , மௌபரீஸ் ரோடு , சென்னை - 18 . 
பார்சன் டவர்ஸ் ரெசிடென்சியஸ் சர்வீஸ் சொசைட்டி , 34 , பாந்தியன் ரோடு , சென்னை - 18 . 
ஸ்ரீ தொண்டமண்டலம் அல்லிகர் உக்கிர குல சத்திரிய பாளைப்பட்டு மகாஜன சங்கம் , 242 , அஜிஸ் 

மார்கெட் , அண்ணாசாலை , சென்னை - 6 . 
ஆசான் மெமோரியல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டாப் அசோசியேசன் , 1 , ஆண்டர்சன் ரோடு , 

கொச்சின் ஹவுஸ் , சென்னை . 
தமிழ்நாடு சாரண , சாரணியர் பணியாளர் சங்கம் , 49 , பிள்ளையார் கோயில் தெரு , சென்னை - 30 . 
M . G . R . நகர் வியாபாரிகள் சங்கம் , 43 , K .K . நெடுஞ்சாலை , M . G . R . நகர் , சென்னை - 78 . 
I.C .F . வன்னிய குலஷத்திரிய சங்கம் , 31 , 2 - வது தெரு , ரெட்ஹில்ஸ் ரோடு , வில்லிவாக்கம் , 

சென்னை - 49 . 
மதராஸா - இ - இஸ்லாகுல் - முஸ்லீமன் , 23 , மசூதி தெரு , வடபழனி , சென்னை - 26 . 
ஸ்ரீ சரவணா ரெக்ரியேஷன் கிளப் , 255 , கொன்னூர் நெடுஞ்சாலை , அயன்புரம் , சென்னை - 23 . 
மீன்வெட்டும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் , நடுக்குப்பம் மார்க்கெட் , அவ்வை சண்முகம் சாலை , 

சென்னை - 5 . 
ஜீசஸ் ஈஸ் லார்டு புல் காஸ் பெல் டீம் , 24 , தாண்டவன் தெரு , புரசைவாக்கம் , சென்னை - 67 . 
தி தமிழ்நாடு டிஸ்ரிலலிஸ் அசோசியேசன் , Block No . 188 , பிளாட் நெ . 4 , 4வது தெரு , 

சென்னை - 18 . 
நாடார் இளைஞர் பேரவை , 62 , செங்கல்வராயன் தெரு , ராமலிங்கபுரம் , சென்னை - 12 . 
பிரமீளா ரெக்ரியேஷன் கிளப் , 313 , கொன்னூர் ஹைரோடு , அயனாவரம் , சென்னை - 12 . 
சவுத் மெட்ராஸ் பேப்பர் மர்ச்சன்ஸ் அசோசியேஷன் எண் 33 பெரிய தெரு , சென்னை - 52 . 
ஈழம் குடிபெயர்ந்தோரின் அமைப்புச் சங்கம் , எண் 36 , லட்சுமபுரம் , வடபழனி, சென்னை . 
கோபாலபுரம் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் , எண் 8 , கான்ரான் 

ஸ்மித் ரோடு , கோபாலாபுரம் , சென்னை - 86 . 
சந்தோஷ் ஹவுசிங் சொசைட்டி , பிளாட் A 11,33 ஹால்ஸ் ரோடு , எக்மோர் , சென்னை . 
ஸெவன் ஸ்டார் சோஷியல் வெல்பேர் அசோசியேஷன் , 137 , சத்தியப்ப முதலி தெரு , 

சென்னை - 12 . 


29/ 1983 


32/1983 


33/1983 


34/ 1983 


35 /1983 
39/ 1983 ) 
43/1983 


45 /1983 
49/ 1983 


50/1983 


பிஷாமேன் வெல்பேர் சொசைட்டி , எண் 10 , வெஸ்ட் படவட்டம்மன் கோயில் தெரு , சிந்தாதிரிப்பேட்டை , 

சென்னை - 2 . 


56/ 1983 


58/1983 


வாரியார் சமாஜம் மெட்ராஸ் , எண் 62 - சி கெங்கு ரெட்டி தெரு , எழும்பூர் , சென்னை - 8 . 
மோன அபார்ட்மெண்ட் ஓனர்ஸ் அசோசியேஷன் , எண் 4இ , பாஸ்கரபுரம் , மைலாப்பூர் , 

சென்னை - 8 . 


62/1983 


தாடிக்கொண்டா அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் , 4A , முராரி அவின்யூ , லேண்டன் ரோடு , 

கீழ்ப்பாக்கம் , சென்னை - 10 . 
ஆழ்வார்ப்பேட்டை வெல்பேர் அசோசியேஷன் , எண் 25 , ஆழ்வார்பேட்டை தெரு , சென்னை . 


65/1983 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


2 


71/ 1983 


பூ பழம் , காய்கறி வியாபாரிகள் நல்வாழ்வு முன்னேற்ற சங்கம் , 115 , வடபழனி ஆற்காடு ரோடு , 

சென்னை - 26 . 


72/ 1983 


எஸ் .சி . , எஸ்டி & பசி வெல்பேர் ஆப் இந்தியா , எண் . 31 , பக்கீர் சாகிப் 3 வது தெரு , 

திருவல்லிக்கேணி , சென்னை - 5 . 
மெட்ராஸ்யூனிவர்சிட்டி , ஸ்டூடண்ட் அசோசியேஸன் , யூனிவர்சிட்டி ஆப் மெட்ராஸ் காமராஜர் சாலை , 

சென்னை - 5 . 


73/1983 


78 /1983 


79/ 1983 


தைப்பூச பால் காவடி சபை , 12 , அம்மன் கோவில் தெரு , வடபழனி . 
மகாலட்சுமி நாடயாலயா , எண் 9 , பேலஸ் ரோடு , சென்னை - 4 . 
ஜான்சி ராணி மகளிர் மன்றம் , 11 , சந்திர யோகி சமாதி தெரு , ஆதிசேஷா நகர் , 

சென்னை - 12 . 


80/1983 


81/ 1983 


83/ 1983 


84/1983 
90/ 1983 


93/ 1983 


97 /1983 


100/1983 
102/ 1983 


103 / 1983 


பாடி புதூர் மகளிர் நற்பணி மன்றம் , 420 , பாடி புதுநகர் , 12வது அஞ்சல் அண்ணா நகர் , 

சென்னை - 101 . 
ஜவஹர்லால் நேரு , சொசைட்டி பார்நேஷனல் இன்டக்ரேஷன் , எண் . 3 , ஸ்டேர்லிங் அவின்யூ , 

2 நுங்கம்பாக்கம் , சென்னை - 4 . 
புத்தர எஜூகேஷன் சொசைட்டி , 34 , ரங்கராஜபுரம் ரோடு , கோடம்பாக்கம் , சென்னை - 24 . 
டிரஸ்ட் பாக்கம் ( சௌத் ) ப்ளாட் ஓனர்ஸ் அசோசியேஸன் , ஸ்ரீ வினாயகா அபார்ட்மெண்ட்ஸ் , 

எண் . 2 , டிரஸ்ட்பாக்கம் , மந்தவெளி , சென்னை - 28 . 
கன்னிகாபுரம் மகளிர் சேவா சங்கம் , 72 , கஸ்தூரிபாய் காலனி , ஏ , பிளாக் கன்னிகாபுரம் , 

சென்னை - 600 012 . 
வெர்மேரி ஸ்போர்ட்ஸ் கிளப் , 137 , வாலாஜா ரோடு , திருவல்லிக்கேணி , சென்னை - 600 005 . 
தி சர்ச் ஆப் தி லவங்காட் , 23 , பெரம்பூர் ஹைரோடு , பெரம்பூர் , சென்னை - 600 012 . 
சிலேட்டர்புரம் மகளிர் நல்வாழ்வு மன்றம் , 23 , ஜோசப் தெரு , கன்னிகாபுரம் , சென்னை - 600 012 
தி தமிழ்நாடு பளானிங் கமிஷன் ஸ்டாப் வெல்பேர் சொசைட்டி , ரூம் எண் . 21 , 5 - வது மாடி , 

எழிலகம் கிழக்கு பிரிவு , சேப்பாக்கம் , சென்னை - 5 . 
தமிழ்நாடு தனியார் பள்ளி ஆசிரியர் சங்கம் , நெ . 55ஏ , திருமங்கலம் ரோடு , வில்லிவாக்கம் , 

சென்னை - 49 . 
தமிழ்நாடு ஆர்ய வைஸ்யா மகிளம் மெட்ராஸ் யூனிட் , எண் . 190 , பூந்தமல்லி ஹைரோடு , 

சென்னை - 10 
கன்னிகாபுரம் கைவண்ட தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் , எண் . 261 , எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலை , 

வியாசர்பாடி , சென்னை - 39 . 
உருது அகாடமி , 26 , நல்லண்ண முதலி தெரு , பாலாஜி நகர் , சென்னை - 14 . 
சங்கரா ரிசர்ச் சென்டர் , 36 , TT . கிருஷ்ணமாச்சாரி ரோடு , ஆழ்வார்பேட்டை , சென்னை - 18 . 
கே . ஜே . ரிசர்ச் பவுண்டேசன் , 941 , பூந்தமல்லி ஹைரோடு , சென்னை - 84 . 
லெப்பர்ஸ் வெல்பேர் சொசைட்டி ( பொன்னேரி ) , 10 , மேற்கு படவட்டம்மன் கோவில் தெரு , 

சிந்தாதிரிப்பேட்டை , சென்னை - 2 . 
பீட்டர்ஸ் காலனி , ரெசிடென்ட்ஸ் அசோசியேஸன் , பீட்டர்ஸ் காலனி, ராயப்பேட்டை , சென்னை - 14 . 
உதயம் காலனி வெல்பேர் அசோசியேசன் , 271 /21, M .I.G . பிளாட்ஸ் , 18 - வது நெடுஞ்சாலை , 

அண்ணா நகர் , சென்னை - 40 . 


107 /1983 


108 / 1983 


111/1983 


112 /1983 


118 / 1983 


120/1983 


122 /1983 


123/1983 


124/1983 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


3/1983 


10/ 1983 


12 /1983 


15/1983 


19/1983 


தென் சென்னை பதிவு மாவட்டத்தில் இருந்து பெறப்பட்ட சங்கங்கள் 
ரமண சுதா , 30 , 4 - வது டிரஸ்ட் கிராஸ் மந்தவெளி , சென்னை - 28 . 
பாரதியார் காலனி ரெனிடென்ட்ஸ் வெல்பேர் அண்ட் சர்வீஸ் சொசைட்டி , 25 , எச் .ஐ . பாரதியார் 

காலனி , அசோக் நகர் , சென்னை - 23 . 
மேல மாம்பலம் ஸ்ரீ சுதர்ஸன சத் சங்கம் , 16/2 , பக்தவச்சலம் தெரு , மேற்கு மாம்பலம் , 

சென்னை - 33 
ஜோதிர்வன் புராஸக்ட் , 3/ 24 , பீட்டர்ஸ் ரோடு , அவுசிங் காலனி , ராயப்பேட்டை , சென்னை - 14 . 
ரோஸி டவர் ஓனர்ஸ் அசோசியேஸன் , 7 , நுங்கம்பாக்கம் ஹைரோடு , சென்னை - 34 . 
அருள்மிகு பயுண்டியம்மன் மீனவர் பஞ்சாயத்து சபை , 17 , பயுண்டியம்மன் கோவில் தெரு , 

மாட்டனகுப்பம் , திருவல்லிக்கேணி , சென்னை - 5 . 
சிவர் ஸ்கிரின் சொசைட்டி , 10 , 10 - வது கிராஸ் தெரு , டிரஸ்ட்புரம் , சென்னை - 18 . 
Tamil Nadu Football Association , 86 , கம்மியர்ஸ் ரோடு , சென்னை - 24 . 
சக்ரவர்த்தி நகர் இம்ப்ரூவ்மெண்ட் கமிட்டி , 8 , 34 - வது தெரு , அசோக் நகர் , சென்னை - 83 . 
நிருத்யா டான்ஸ் சென்டர் , எண் 2 , ராமாராவ் தெரு , கிழக்கு அபிராமபுரம் , சென்னை - 4 . 
சென்னை பெருநகர் சிகரெட் , பீடி சில்லரை வியாபாரிகள் சங்கம் , 251 , அண்ணாசாலை , 

சென்னை - 6 . 


20/1983 


22 /1983 


25/ 1983 


27/ 1983 


30 / 1983 


31/ 1983 


36/1983 


அருள்மிகு பிடாரிபள்சி அம்மன் டெம்பிள் அசோசியேஸன் , எண் 41இ , வேம்புலி அம்மன் கோயில் 

தெரு , சென்னை - 6 . 


37 / 1983 


தமிழ்நாடு ஊனமுற்றோர் விதவைகள் முன்னேற்ற சங்கம் , 40 , பெருமாள் கோவில் தெரு , சூளைமேடு , 

சென்னை - 94 . 


42 /1983 


43/ 1983 


46/ 1983 


48/1983 


49/1983 


53/1983 


64/ 1983 


தமிழ்நாடு டெயிலரிங் ஆர்டிஸ்ட் அசோசியேஸன் , 115 , திருவல்லிக்கேணி ஹைரோடு , சென்னை . 
சையத்முத்சா காதிரி & சைய்யத் வலயல்லா காதிரி தாசன் பொது நலச்சங்கம் , 67 , ஆற்காடு 

ரோடு , சென்னை - 24 . 
மெட்ராஸ் என்விரோன்மெண்டல் குரூப் , 10 ( E - 705 ) 12 - வது அவின்யூ , அசோக் நகர் , 

சென்னை - 600 083 . 
M .M.D.A . காலனி வாடி ஊழியர் நல சங்கம் , பி , 210இ , எம். எம் .டி.ஏ . காலனி , அரும்பாக்கம் , 

சென்னை - 106 . 
தி கான்டிராக்டர்ஸ் அண்டு பில்டர்ஸ் அசோசியேஸன் , 21 , கே .பி . கோயில் 2 - வது சந்து , 

திருவல்லிக்கேணி , சென்னை - 5 . 
கன்னடா பலகா , 21 , மௌபரீஸ் ரோடு , சென்னை - 18 
டி.ஏ .சி . எம்ப்ளாயீஸ் ரிக்ரியேஷன் கிளப் , ஈஸ்ட் காஸ்ட் சென்டர் , 553 , அண்ணா சாலை , 

தேனாம்பேட்டை , சென்னை - 4 . 
அசோக் இளைஞர் நற்பணி மன்றம் , 47 , அசோக் நகர் , அரும்பாக்கம் , சென்னை - 101 . 
திருமயிலை வடக்கு மாடவீதி நடைபாதை வியாபாரிகள் சங்கம் , வடக்கு மாடவீதி , 

( கபாலீஸ்வரர் கோயில் குளக்கரை பக்கம் ) , மயிலை , சென்னை - 4 . 
பிரைவேட் ஹாஸ்பிடல் அண்டு நர்சிங் ஹோம் அசோசியேஸன் ஆப் தமிழ்நாடு , 148 , லஸ் சர்ச் 

ரோடு , மைலாப்பூர் , சென்னை - 4 . 
மாம்பலம் கலைவாணி ரிக்ரியேஸன் சென்டர் , 10 , பஜார் ரோடு , 1 - வது சந்து மைலாப்பூர் , 

சென்னை - 4 . 
பார்சன்குரு பிரசாத் ரெஸிடென்சியல் காம்ப்ளக்ஸ் சர்வீஸ் சொசைட்டி , பார்சன் அபார்ட்மெண்ட்ஸ் , 

204 , TTK ரோடு , ஆழ்வார்பேட்டை , சென்னை - 18 


66 /1983 


78 /1983 


80/1983 


87 / 1983 


88 / 1983 


வரிசை சங்கங்களின் 
எண் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


90 /1983 


93/1983 


94 / 1983 


97/ 1983 


98/1983 


105 /1983 


102 


110 / 1983 


103 


113/ 1983 


104 


118/ 1983 


105 


121/1983 


பேம்பார் நாடார் உறவின் முறை சங்கம் , 11 குலாம் அப்பாஸ் அலிகான் 5 - வது தெரு , 

ஆயிரம்விளக்கு சென்னை - 6 . 
அபினய நாட்டியாலயா , 31 , கணபதி காலனி , தேனாம்பேட்டை , சென்னை - 18 
செல்ப் எம்பளாயீடு டிராவல்ஸ் அண்டு டிரான்ஸ்போர்ட் ஆபிரேட்டர்ஸ் சொசைட்டி , 30 , Westcott 

Road , Chennai- 14 . 
ரோகிணி அசோசியேஸன் , 104 , சாந்தோம் ஹைரோடு , சென்னை - 28 . 
மயிலை , சௌராஷ்டரா சமூக முன்னேற்ற சங்கம் , 12 , புதுத்தெரு , மயிலாப்பூர் , சென்னை - 4 . 
மேற்கு சைதாப்பேட்டை , அண்ணா சிறுகடை வியாபாரிகள் சங்கம் , 39 , அண்ணா சாலை , செட்டி 

நகர் , கோடம்பாக்கம் ரோடு 145வது வட்டம் , சென்னை - 33 . 
மெட்ராஸ் பிராகிரசிவ் பிலிம் சொசைட்டி , 38 , கங்கா நகர் , கோடம்பாக்கம் , சென்னை - 24 . 
யுனைடெட் இந்தியா ஸ்போர்ட்ஸ் ரிக்ரியேஷன் கிளப்மெட்ராஸ் , 24 , ஒயிட்ஸ் ரோடு , 

சென்னை - 14 . 
ஜெமினி பிரண்ட்ஸ் மேர்ச்சண்ட்ஸ் கல்சுரல் அசோசியேஷன் , பி - 6 , பேஸ்மெண்ட் , ஜெமினி பார்கர் 

காம்ப்ளெக்ஸ் , அண்ணாசாலை , சென்னை - 6 . 
சொசைட்டி பார் சோஷியல் ஆக்ஷன் , 1 முதல் தெரு , ஹாடோஸ் ரோடு , நுங்கம்பாக்கம் , 

சென்னை - 6 . 
தமிழ்நாடு கல்சுரல் அசோசியேஷன் , 4 ரசாக் கார்டன் மெயின் ரோடு , அரும்பாக்கம் , 

சென்னை - 106 . 
ஆல் இந்தியா கவர்மெண்ட் அபிசியல்ஸ் காங்கிரஸ் , சேப்பாக்கம் ஆபிஸ் காம்ப்ளெக்ஸ் , 

சேப்பாக்கம் , சென்னை - 5 . 
ஜவஹர் ப்ளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் , செக்டார் 5 எப் , முதல் சந்து , காரணீஸ்வரர் கோயில் 

தெரு , சாந்தோம் , மைலாப்பூர் , சென்னை - 4 . 
மைலாப்பூர் முஸ்லீம் வெல்பேர் அசோசியேஷன் , 10 லஸ் சர்ச் ரோடு , மைலாப்பூர் , 

சென்னை - 4 . 
மெட்ராஸ் வாடகை குடியிருப்போர் வெல்பேர் சொசைட்டி , ஐ பிளாக் 170 , எம் . எம் . டி.ஏ . காலனி, 

அரும்பாக்கம் , சென்னை - 106 . 
சென்னை சௌராஷ்டிரா சபா , 214 , திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை , திருவல்லிக்கேணி , 

சென்னை - 5 . 
கிராப்ட்ஸ் அண்டு ரூரல்டெவலப்மெண்ட் சொசைட்டி ( Cards ) 13 , மெயின்ரோடு , ஜெத் நகர் , 

சென்னை - 28 . 


106 


123/1983 


107 


128/1983 


108 


132/ 1983 


109 


135 / 1983 


110 


137 / 1983 


138 / 1983 


140 / 1983 


113 


141/ 1983 


மெட்ராஸ் பெந்தகோஸ்த் பெய்த்சர்ச் , 103 , பல்லக்குமா நகர் , லஸ் , சென்னை - 4 . 
தமிழ்நாடு சிமெண்ட் பிராசிஸ் ஸ்டால் இண்டஸ்ட்ரிஸ் , 165 , கக்கன் காலனி , கோடம்பாக்கம் , 

சென்னை - 34 . 


114 


145 / 1983 


150 /1983 


Peace . 19 , ஆலிவர் ரோடு , மைலாப்பூர் , சென்னை - 4 . 


163 / 1983 


மக்கள் நல்வாழ்வு இளைஞர் நற்பணி மன்றம் , மகாலிங்கம் செட்டி தெரு , மகாலிங்கபுரம் , 

நுங்கம்பாக்கம் , சென்னை - 34 . 


165 / 1983 


M . A . M . Subramaniam Chettial Educational Society , 7 , First Link Street, C .I. T . Colony , Mylapore , 

Chennai-4 . 


118 


173/ 1983 


177/ 1983 


பாக்சன் கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் , 121 , மவுண்ட் ரோடு , சென்னை - 6 . 
திருப்போரூர் ஸ்ரீமதி சிதம்பர சுவாமி தொண்டர்கள் திருச்சபை , 183 , இராயப்பேட்டை ஐரோடு , 

மயிலாப்பூர் , சென்னை - 4 . 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 3) 


180/1983 


சாணம் வறட்டி தட்டுவோர் முன்னேற்ற சங்கம் , 99 , வெங்கட்ரங்கம் தெரு , திருவல்லிக்கேணி , 

சென்னை - 5 . | 


181 /1983 


காமக்ஸ் செனடர் ஓனர்ஸ் சொசைட்டி , 303 , மவுண்ட் ரோடு , தேனாம்பேட்டை , சென்னை - 18 . 


182 /1983 


ஆப்பக்கடை நடைபாதை உணவு விற்பனையாளர் முன்னேற்ற சங்கம் , 99 , வெங்கட்ரங்கம் தெரு , 

திருவல்லிக்கேணி , சென்னை - 5 . 
யுனைடெட் வெல்பேர் அசோசியேஷன் , 50 பெருமாள் முதலி தெரு , ராயப்பேட்டை , 
சென்னை - 14 . 


184/ 1983 


186 / 1983 


சைவ சித்தான்தா ரிசர்ச் பவுண்டேசன் , ராஜா அண்ணாமலை மெமோரியல் இன்ஸ்டியூட் , 
603 , அண்ணாசாலை , சென்னை - 6 . 


188 / 1983 


189/ 1983 


196/ 1983 


தென்னிந்திய மக்கள் நலசங்கம் , 22 , வட்டசாலை , கோடம்பாக்கம் , சென்னை - 24 . 
இந்து சேவ கேந்திரா , லட்சுமி , 82 , காமராஜ் சாலை , ராஜா அண்ணாமலைபுரம் , சென்னை - 28 . 
வங்கக் கடற்கரை சிறுகடை வியாபாரிகள் நலச்சங்கம் , அண்ணா சதுக்கம் , சேப்பாக்கம் , 

சென்னை - 5 . 
மஞ்சு ரிக்ரியேஷன் கிளப் , 486 , பூந்தமல்லி நெடுஞ்சாலை , அரும்பாக்கம் , சென்னை - 196 . 


197 /1983 


199/ 1983 


டிரஸ்ட்புரம் குடிசைப்பகுதி மாற்று வாரிய கட்டிட பகுதி குடியிருப்போர் சங்கம் , 6 இ , பிளாக் , 

புலியூர் மெயின் ரோடு , டிரஸ்ட்புரம் , சென்னை - 24 . 


201/ 1983 


டாக்டர் பி . ஆர் . அம்பேத்கார் இல்லம் , 22 , கான்ரான் ஸ்மித் ரோடு , சோலைபுரம் , 

சென்னை - 86 . 
லட்சுமி ரிக்ரியேஷன் கிளப் , 11 அண்ணா நெடுஞ்சாலை , கோடம்பாக்கம் , சென்னை - 24 . 


208 /1983 


213/ 1983 


ஸ்ரீ ஸ்ரீதிருவாதிரை ஆதினம் நிலத்தில் குடிவாழ்வோர் சங்கம் , அரும்பாக்கம் (76 - வது வட்டம்), 

சென்னை - 106 . 


214 / 1983 


216 / 1983 


218/1983 


ஸ்ரீ லட்சுமி ரிக்ரியேஷன் சென்டர் , 122 , ஆற்காடு ரோடு , வடபழனி, சென்னை - 26 . 
90 , ஸ்ரீ H .I. G ப்ளாட்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் , 888 செக்டர் , PT ராஜன் ரோடு , 

கே . கே . நகர் , சென்னை - 78 . 
தென்னக சலவையாளர்கள் சங்கம் , ஜாபர்கான்பேட்டை , 14 , ஜானகிராம தெரு , சென்னை - 95 . 
மெஜஸ்டிக் கிளப் , 259 , அவ்வை சண்முகம் சாலை , சோலைபுரம் , சென்னை - 86 . 
பெண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கம் , 2 , 4 - வது தெரு , கெஜபதிலட்சுமி காலனி , செனாய் நகர் , 

சென்னை - 30 . 


222/ 1983 


223/ 1983 


225 /1983 


தி . ஆர்.ஏ . புரம் . எம் . ஐ .ஜி . , 436 , பிளாட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் , Q - பிளாக் , MIG TNHB , 

R . A . புரம் , சென்னை - 28 . 


229/1983 


கார்ட்டல் அபார்ட்மெண்ட் ஓனர்ஸ் அசோசியேஷன் , 13 , பைகிராப்ட்ஸ் கார்டன் ரோடு , 
சென்னை - 6 . 


236/ 1983 


மயிலை நண்பர்கள் குழு பொது நல மன்றம் , 13 , மசூதி தெரு , மயிலாப்பூர் , சென்னை - 4 . 


238/ 1983 


தந்தை 


பெரியார் பட்டதாரி மீனவ சங்கம் , 7 , பிரதான சாலை , ஆர். ஏ . புரம் , சென்னை - 28 . 


மத்திய சென்னை , 
2013 மே 3 . 


பாலசுப்ரமணியம் , 
மாவட்டப்பதிவாளர் . 


1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 137 (1) - ன்கீழ் சி . டி . எச் . 14 
பாரத ரெத்னா எம் . ஜி . ஆர் . பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 
கலைக்கப்பட்டது மற்றும் கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்யப்பட்டது பற்றிய அறிக்கை . 

(ந . க . 1016/2012/ அ2 ) 
திருவாரூர் மாவட்டம் , வலங்கைமான் வட்டம் , வலங்கைமான் சி . டி . எச் . 14 பாரத ரெத்னா எம் . ஜி . ஆர் . பட்டு கைத்தறி 
நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டம் 30 பிரிவு 137 (1) - ன் கீழ் 23 - 01 - 2013 - ல் கலைத்து ஆணையிடப்படுகிறது . 

மேற்படி அதே சட்டம் மற்றும் பிரிவு 138(1)- ன் கீழ் திருவாரூர் கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநர் அலுவலக 
கைத்தறி அலுவலர் (பணியாளர் மற்றும் நிர்வாகம் ) மேற்படி கலைக்கப்பட்ட சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து 
ஆணையிடப்படுகிறது . 


திருவாரூர் , 
2013 ஏப்ரல் 18 . 


ஆ . ஸ்ரீ . மாதூர்பூதேஸ்வரன் . 
கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநர் , 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


